GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


E 
TAM 


IN 
IV . ) 

PA 
. 

. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


SGOVER 


ILNADS 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No. 38 ) 


CHENNAI, WEDNESDAY , SEPTEMBER 20 , 2017 
Purattasi 4 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part 11 - Section 


2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages. 


HOME DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
Tamil Nadu Value Added Tax Act , Appointment of 

certain Official as District Judge to be the 
Chairman , Tamil Nadu Sales Tax Appellate 
Tribunal, Chennai 


Code of Criminal Procedure , Declaration of 

certain Traffic Points Cease to form part of the 
Local Areas of the Police Stations in the 
Thanjavur District 


772 


திருத்த அறிவிக்கை 


772 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication 


773 -776 


D .T.P . — 11-2 ( 38 ) — 1 


[ 771 ] 


772 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part IISec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Police 
District 


Police 
Station to 

which 
presently 
attached 


Local areas 
(Mother Villages/ 

Hamlets ) 


Police 
Station 
to which 
hereafter 

to be 
attached 


Appointment of certain Official as District Judge to be the 

Chairman , Tamil Nadu Sales Tax Appellate Tribunal, 
Chennai under the Tamil Nadu Value Added Tax Act. 


(1) 


(2 ) 


( 3) 


( 4 ) 


Mother Villages Hamlet Villages 


Papanasam Nallur 
Police 
Station 


திருத்த அறிவிக்கை 
[Letter No. 8411/A1/ 2017 - 1, Commercial Taxes and 

Registration , 17th August 2017.) 
G C gunfloy oumflus 6600T 31, bóir: 2 – 8 – 2017, 
பாகம் || - பிரிவு 2 - ல் பக்க எண் 622 , அறிவிக்கை 
6T600T ||(2 )/CTR /596 /2017 , 18160600T (R4) TOT 361,o fsouf 
Longji ugot (A1) ; 50 [brot: 20 - 7 - 2017 , 916 4 , 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 - க்கு கீழ்க்கண்டவாறு 
திருத்தம் வெளியிடப்படுகிறது : -- 

திருத்தம் 
அரசாணை ( Rt ) எண் 361 , வணிகவரி மற்றும் பதிவு ( A1) த் 
துறை , நாள் : 20 - 7 - 2017 - ல் பிரசுரம் செய்யப்பட்ட அறிவிக்கையின் 
ustulo “ District Judge to be the Charitesman ” TOOTMIKULT 
District Judge , to be the Chairman என திருத்தி வாசிக்கவும் . 


Manakodu 
Renganathapuram 
Vandaloor 
Paravaithidal 
Nadupadugai 
Vazhapalakkadai 
Velakudi 
Agarasellur 
Kalvikudi 
Vadakarai Alathur 
Thenkarai Alathur 


Oothukadu 
Vellore 
Enam Yeri 
Velangudi 


Veeramangalam 


K . BALASUBRAMANI, 
Deputy Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Maligaithidal 


Declaration of certain Traffic Points cease to form part of 

the Local Areas of the Police Stations in the Thanjavur 
District under the code of Criminal Procedure . 


[G . O . Ms. No. 641, Home ( Pol. 14 ), 18th August 2017 .] 


Manaloor 


No . ||(2 )/H0 /784 /2017 . - Under clause (s ) of Section 2 
of the Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 
1974 ), the Governor of Tamil Nadu hereby declares that 
with effect on and from the 18th day of August 2017 the 
following local areas specified in column ( 3 ) of the Schedule 
below shall cease to form part of the local area of the 
police station specified in column (2 ) thereof and shall form 
part of the local area of the police station specified in 
column (4 ) thereof: 

THE SCHEDULE 


Semankudi Valan 
Erumaipadugai gaiman 
Puliyangudi Police 
Puthrakon 

Station 
dancheri 
Thenkarukudi 
Poondi 
Natham 
Puthupettai 
Karumbalam 
Pananthidal 
Senthamangalam 
Nagamangalam 
Manakundu 
Karukudi 
Kottacheri 
Sothamangalam 
Poondi Pallathoor 
Mangalam 
Agaramadagaram 
Katchapathu 
Vadakkunayaganpettai 
Kallukudi 
Kattuthottam 
Therkunayakkan pettai 


Madagaram 


Police 
District 


Police 
Station to 

which 
presently 
attached 


Local areas 
(Mother Villages / 

Hamlets ) 


Police 
Station 
to which 
hereafter 

to be 
attached 

(4 ) 


( 1) 


(2) 


( 3 ) 


Mother Villages Hamlet Villages 


NIRANJAN MARDI, 
Additional Chief Secretary to Government. 


Uthani 


Thanjavur 
Police 
District 


Annukudi 
Uthamanatha 
puram 
Moolalvancheri 


Salabogam 
Vengayakalancheri 
Avichakudi 


Sep . 20 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


773 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

இணைப்பு 
Disputes between Workmen and Managements referred 

எழுவினா 
to Labour Courts for Adjudication . 

திரு . V . மணிகண்டன் (ப . எண் .சி 23745 ) ஓட்டுநர் தற்காலிக 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோவை 

வேலை நீக்கத்தில் இருந்த 28 - 10 - 2015 முதல் 

04 - 11 - 2015 வரை 7 நாட்களை தண்டனையாக கருதி நிர்வாகம் 
[ அரசாணை (டி ) எண் 525 , தொழிலாளர் மற்றும் 

வழங்கிய 03 - 11 - 2015 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
No . II (2)/LE /785/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு [ அரசாணை (டி ) எண் 528 , தொழிலாளர் மற்றும் 
போக்குவரத்துக் கழகம் , (கோவை ) லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 
நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர் பாதுகாப்பு தொழிற்சங்கம் 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு No . II(2 )/LE/ 787/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

கோவை திருப்பூர் நீலகிரி அரசு போக்குவரத்துக் கழக பொது 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிலாளர்கள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
பிரிவின் வார்நியந்தனையிலும் வழங்கியள்ள அதிகாரங்களைத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

அவர்கள் கருதுவதாலும் ; 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
இணைப்பு 

10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
எழுவினா 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
திரு . R . சிவராமலிங்கம் (பணி எண் C 20456 ) ஓட்டுநரின் கொள்ளப்படுகிறது . 
வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாத காலம் பின் 
தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 25 - 09 - 2015 

இணைப்பு 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

கோரிக்கை எண் 1 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

திரு. A .L . லவக்குமார் (ப . எண் . 016960 ) தொழில் 
[ அரசாணை (டி ) எண் 527 , தொழிலாளர் மற்றும் 

வினைஞரின் வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாதத்திற்கு 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 

பின் தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 

04 - 11 - 2014 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
No . II(2 )/LE /786/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் கோவை 
திருப்பூர் நீலகிரி அரசு போக்குவரத்துக்கழக பொது தொழிலாளர்கள் கோரிக்கை எண் 2 
சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு . A .L . லவக்குமார் (ப . எண் . 016960 ) தொழில் 

வினைஞரின் வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாதத்திற்கு 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் பின்தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 17 - 02 - 2015 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கோரிக்கை எண் 3 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

திரு . A .L . லவக்குமார் (ப . எண் . 016960 ) தொழில் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

வினைஞருக்கு ரூ .200/ - அபராதம் விதித்து நிர்வாகம் வழங்கிய 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

17 - 02 - 2015 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


ன் வருடாந்தி தள்ளி வைத்துரத்து செய்ய * 


774 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


இணைப்பு 


12017 --இந்த போக தமிழ்நாடு கோவை 


[ அரசாணை ( டி ) எண் 529 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு டி1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No. II (2 )/LE/788/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கோவை , என்ற நிர்வாகத்திற்கும் கோவை 
அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் (சிஐடியு ) கோவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 (1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
திரு . வி . கார்த்திக் (பணி எண் சி22481 ) நடத்துநர் என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு வருடங்களுக்கு பின் 
தொடர்ச்சியுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 07 - 11 - 2014 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை (டி ) எண் 530 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு டி1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No . II (2)/LE /789/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் கோவை 
திருப்பூர் நீலகிரி அரசு போக்குவரத்துக்கழக பொது 
தொழிலாளர்கள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


திரு . R . குப்புசாமி (பணி எண் 012939 ) முதுநிலை தொழில் 
வினைஞருக்கு ரூ . 200/ - அபராதம் விதித்து நிர்வாகம் வழங்கிய 
18 - 08 - 2015 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை (டி ) எண் 531 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No. II( 2)/LE/ 790 /2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் கோவை 
திருப்பூர் நீலகிரி அரசு போக்குவரத்துக்கழக பொது 
தொழிலாளர்கள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் , 

தொழிலாளர் 

நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . Y . குணசேகரன் , ( ப . எண் . 013234 ) நடத்துநரின் 
வருடாந்திர ஊதிய உயர்வை ஆறு மாதங்களுக்கு பின் 
தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
10 - 06 - 2014 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை ( டி ) எண் 534 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 7 , 

ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No . II (2 )/LE /791/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக் கழகம் , கோவை லிமிடெட் , என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக 
பணியாளர்கள் சம்மேளனம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


துக்குள் தர்ப்பெற்றுக்கடத்தின் 


Sep . 20 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


775 


ஆ -1940லும் 
வார்கள் 
மோதின் 
இடுகிறார் 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு அவர்கள் கருதுவதாலும் ; 
கோயம்புத்தூர், தொழிலாளர் நீதிமன்றம் 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) 
இணைப்பு 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
திரு . V . ரவி (பணி எண் 17415 ) ஓட்டுநருக்கு ரூ . 200 / 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பிடித்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 29 - 09 - 2014 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 538 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு 1) த் துறை , 24 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 8 , 

எழுவினா 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 

ஏற்காடு , அரசு தோட்டக்கலை பண்ணையில் தினக்கூலி 
No . II(2 )/LE /792/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

அடிப்படையில் கீழ்க்காணும் தொழிலாளர்களை 05 - 09 - 2015 - ம் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

தேதி , அன்று மட்டும் வேலை வழங்காமல் 06 - 09 - 2015 முதல் 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் கோவை 

மீண்டும் பணி அமர்த்தியதால் தொழிலாளர்களின் தொடர் பணி 
அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் (சிஐடியூ ) என்ற 

பாதிக்கப்படுவதால் அவரவர் பணியில் சேர்ந்த நாள் முதல் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

பணித்தொடர்ச்சியுடன் , பின் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற 
அரசு கருதுவதாலும்; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

வரிசை 

பெயர் 

கணவர் தந்தை பெயர் 
(மத்திய சட்டம் XIV - 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 

எண் . 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

( 2 ) 

( 3 ) 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

R . தனலட்சுமி க/ பெ . ரவீந்திரகுமார் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

M . விஜியா 

க / பெ . மோகன் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

S . கலையரசி 

க / பெ . செந்தில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

A . பிலிப் 

த/ பெ . அந்தோணி 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் 

நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

M . சித்ரா 

க / பெ . முருகன் 
இணைப்பு 

A . சாந்தி 

க / பெ . ஆனந்த் 
எழுவினா 

R . ஈஸ்வரி 

க / பெ . ராஜி 
திரு . எஸ் . ராஜன் (பணி எண் . சி20071) நடத்துநர் என்பவருக்கு 

G . விஜயலட்சுமி க / பெ . குணசேகரன் 
வருடாந்திர ஊதிய உயர்வை ஒரு வருட காலம் பின் 

A . லட்சுமி 

க/ பெ . ஆறுமுகம் 
தொடர்ச்சியுடன் தள்ளி வைத்தும் , தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்து 11 - 12 - 2011 முதல் 10 - 01 - 2012 முடிய உள்ள 

S . சலீமா 

க / பெ . சாலமோன் 
30 நாட்களை தண்டனையாக கருதி நிர்வாகம் வழங்கிய 

E . பவுலின் 

க / பெ . இளங்கோ 
22 - 02 - 2013 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

B . சித்ரா 

க / பெ . பாலாஜி 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

R . ஜானகி 

க / பெ . ரமேஷ்குமார் 
A . வள்ளி 

க/ பெ . அருள் 
அரசு தோட்டக்கலை பழப்பண்ணை , ஏற்காடு 

C . பரமேஸ்வரி க / பெ . சந்திரகுமார் 
[ அரசாணை (டி ) எண் 537 , தொழிலாளர் மற்றும் 

R . வளர்மதி 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 24 ஆகஸ்ட் 2017 , ஆவணி 8 , 

க / பெ . ரகுபதி 
ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

A . பார்வதி 

க / பெ . ஆறுமுகம் 
No . II(2)/LE /793/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

G . ரஞ்சினி 

க / பெ . கோவிந்தன் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக அரசு தோட்டக்கலை 
பழப்பண்ணை , ஏற்காடு என்ற நிர்வாகத்திற்கும் நீலமலை தோட்டத் 

M . ராணி 

க/ பெ . மாணிக்கம் 
தொழிலாளர் சங்கம் , ஏற்காடு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

J . பொன்னி 

க / பெ . சிவக்குமார் 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


ம்ம்ம் 


776 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec. 2 


பெயர் 


வரிசை 
எண் . 


கணவர் தந்தை பெயர் 


பெயர் 


வரிசை 
எண் . 


கணவர் தந்தை பெயர் 


S . ராணி 
M . ஜெயராணி 
S . காமாட்சி 
S . பெருமாயி 
R . புனிதா 
K . அல்லிமுத்து 
S . ஜெயலட்சுமி 
D . சரோஜா 
R . ராஜாத்தி 
P . ராஜம்மாள் 


க / பெ . சேகர் 
க / பெ . மார்டின் 
க / பெ . சேகர் 
க/ பெ . சுப்ரமணி 
க / பெ . ராஜமனோகரன் 
த / பெ . குழந்தை 
க / பெ . செல்வம் 
க / பெ . துரைசாமி 
க / பெ . ராமசாமி 
க / பெ . பெருமாள் 


D . மஞ்சுளா 
A . ராஜம்மாள் 
S . சாந்தி 
A . சகாயநேசமணி 
P . லட்சுமி 
A . சகாயமேரிலைசா 
S . பொன்னரசி 


க / பெ . துரைசாமி 
க / பெ . அகஸ்டின்ராஜி 
க / பெ . தயாளன் 
க / பெ . அருண் 
க / பெ . பீட்டர்தாமஸ் 
க / பெ . ஆரோக்கியதாஸ் 
க / பெ . சிவக்குமார் 


பா . ஜோதி நிர்மலாசாமி , 
அரசு கூடுதல் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


